மல்ஹண ஸ்தவம்‌ 


சிவமயம்‌ 


டவ 0 ஆ. பரவின 


வள்‌ பாடிய 
மல்ஹண ஸ்தவம்‌ 
॥ எண: ॥ 


தமிழ்‌ உரை: 
டாக்டர்‌ ந. கங்காதரன்‌ எம்‌.ஏ. எம்‌.லிட்‌., பிஎச்‌.டி. 
ஸம்ஸ்க்ருத விரிவுரையாளர்‌, சென்னை ஸர்வகலாசாலை 


மல்ஹண ஸ்தவம்‌ 


உ 
சிவமயம்‌ 


மல்ஹணர்‌ பாடிய 
மல்ஹண ஸ்தவம்‌ 
॥ எண: ॥ 


உரையாசிரியர்‌ குறிப்பு 


சிவபெருமானின்‌ ஸ்தோத்திரங்களின்‌ தொகுப்பாக 'சிவபஞ்சஸ்தவி என்று 
சிறப்பாகக்‌ கூறப்படுபவைகளில்‌ மல்ஹண கவியின்‌ 'மல்ஹண ஸ்தவமும்‌' ஒன்றா 
கும்‌. இந்த 'பஞ்சஸ்தவி யில்‌ மற்ற நான்கும்‌ முறையே புஷ்பதந்தரின்‌ சிவ மஹிம்ந 
ஸ்தவமும்‌, தண்டி மஹாகவியின்‌ அநாமய ஸ்தவமும்‌, ஹலாயுதரின்‌ சிவஸ்தவ 
மும்‌, பில்ஹணரின்‌ பில்ஹண ஸ்தவமுமாகும்‌. இம்மாதிரி சிறப்பான கெளரவத்தைப்‌ 
பெற்ற இந்த மல்ஹண ஸ்தவம்‌ இதுகாறும்‌ தேவ நாகரி எழுத்திலோ, அல்லது 
கிரந்த எழுத்திலோ அச்சிடப்பெற்றதாகத்‌ தெரியவில்லை. தெலுங்கு எழுத்தில்‌ அச்சிடப்‌ 
பட்டுள்ள 'பஞ்சஸ்தவீ * என்னும்‌ ஸ்தோத்திரத்‌ தொகுப்பிலும்‌, தெலுங்கு மொழி 
பெயர்ப்பிலும்‌ கிடைக்கிறது. இது தவிர சென்னை கீழ்க்கலை சுவடி நூலகத்தில்‌ 
ஓலையில்‌ ஸம்ஸ்க்ருத உரையுடன்‌ பல பிரதிகள்‌ கிடைக்கின்றன. 
௩ சிகந்தராபாத்‌, 1943. பக்கம்‌ 63-98.] 


ஆசிரியரின்‌ வரலாறு 


காச்மீரத்திலுள்ள பாரதீபீட நகரத்தில்‌ ஸுவர்ண பட்டாரகரின்‌ மகனாகப்‌ பிறந்‌ 
தார்‌ மல்ஹணர்‌. தன்‌ மகனுக்கு நிறைய செல்வத்தை விட்டு மரணமடைந்தார்‌ அவர்‌ 
தந்‌ைத. ஒரு சமயம்‌ மல்ஹணர்‌ கோவிலுக்குச்‌ செல்லும்பொழுது அங்கு புஷ்பகந்தி' 
என்று பெயர்‌ கொண்ட ஒரு தேவதாசியிடம்‌ தன்‌ மனத்தைப்‌ பறிகொடுத்தார்‌. அவளை 
மல்ஹணி என்றழைத்து, பின்னர்‌ அவளை மகிழ்விப்பதில்‌ தன்‌ செல்வம்‌ யாவையும்‌ 
இழந்தார்‌. ஒரு நாள்‌ மற்றொரு புதிய செல்வந்தரிடமிருந்து நிறைய பணம்‌ பெற 
ஆசை கொண்ட அவளுடைய தாய்‌ அவளை நாடி வந்த மல்ஹணரைத்‌ துரத்தி 
விட்டாள்‌. ஆனால்‌ மல்ஹணரின்பால்‌ உண்மையான அன்பு கொண்டிருந்த மல்ஹணி 
அந்தப்‌ புதிய செல்வந்தன்‌ அறியாதவண்ணம்‌ நள்ளிரவில்‌ மல்ஹணரைச்‌ சந்திக்க 
'விஜயேசுவரரின்‌' ஆலயத்திற்கு வருவதை வழக்கமாகக்‌ கொண்டாள்‌. அப்படி சந்திக்‌ 
கும்‌ பொழுதெல்லாம்‌ தன்னை மகிழ்விப்பதை விட்டூ சிவபெருமானைப்‌ போற்றுவதில்‌ 
ஈடுபடுமாறு மல்ஹணருக்கு அவள்‌ அறிவுரை கூறினாள்‌. மல்ஹணரும்‌ அவள்‌ கூற்று 
சரி என்று ஒப்புக்கொண்டார்‌. இருப்பினும்‌ தன்‌ உள்ளம்‌ பூராவும்‌ கவர்ந்து அதிலே 
அவள்‌ குடிகொண்டிருப்பதால்‌ அவளைத்தவிர தன்னால்‌ யாரையும்‌ நினைக்கக்கூட 


மல்ஹண ஸ்தவம்‌ 


முடியாது என்றும்‌ ஒருவேளை சிவலிங்கத்தினருகே அவள்‌ நின்றால்‌ அவரால்‌ 
சிவனாரைத்‌ துதித்துப்‌ பாட முடியலாம்‌ என்றும்‌ கூறினார்‌. இவ்விதமாகத்தான்‌ 39 
செய்யுட்களைக்‌ கொண்ட இந்தத்‌ தோத்திரமானது இயற்றப்பட்டது என்று கூறப்படுகி 
றது. கடைசியில்‌ சிவனார்‌ அவர்‌ முன்தோன்றி அவரையும்‌, மல்ஹணியையும்‌, அவள்‌ 
தாயையும்‌, அவள்‌ வளர்த்த கிளியையும்‌ பிறவிக்‌ கடலிலிருந்து உய்வித்ததாகக்‌ 
கூறப்படுகிறது. 


அவருடைய காலம்‌ 


அவர்‌ வாழ்ந்திருந்த காலத்தைப்‌ பற்றி திட்டவட்டமாக எதுவும்‌ கூறுவதற்‌ 
கில்லை. அவர்‌ காச்மீரத்தைச்‌ சார்ந்தவர்‌ என்று முன்னரே கூறப்பட்டது. கி.பி. 1230-ல்‌ 
வாழ்ந்த “பால்‌ குரிக்கி ஸோமநாதர்‌' என்னும்‌ சைவர்‌ தன்னுடைய :பண்டிதாராத்ய 
சரித்திரம்‌' என்னும்‌ சைவ வரலாற்று நூலில்‌ மல்ஹணரின்‌ வரலாற்றைப்‌ பற்றி 
கூறியுள்ளார்‌. பின்னர்‌ கர்நாடக மாநிலத்தைச்‌ சார்ந்த 'விச்வாராத்யர்‌ என்பவர்‌ 
ஸம்ஸ்க்ருதத்தில்‌ அதற்கு விரிவுரை ஒன்றை எழுதினார்‌. 'ஊரே தேசயாமாத்யர்‌ 
என்பவருடைய ஸம்ஸ்க்ருத உரையும்‌ ஓலைச்‌ சுவடிகளில்‌ கிடைக்கின்றன. 


சிவமஹிம்ந ஸ்தவத்திற்கு அடுத்தபடியாக மிகவும்‌ சிறப்பாகக்‌ கூறப்படுவது 
இந்த ஸ்தோத்திரம்‌. 'புஷ்பகந்தி என்னும்‌ பதம்‌ இந்த ஸ்தோத்திரத்தில்‌ முதல்‌ 
செய்யுளில்‌ காணப்படுவது அவருக்கு மனதிற்கினிய 'புஷ்பகந்தி' என்னும்‌ பெண்மணி 
யினால்‌ தான்‌. இது விஷயத்தில்‌ 'சிந்தாமணி' என்ற தனக்கு விருப்பமான பெண்மணி 
யின்‌ பெயரை தன்‌ காவியத்தில்‌ சேர்த்திருக்கும்‌ பில்வமங்கலரின்‌ போக்கை 
ஒத்திருக்கிறது இவரது போக்கு. 


இந்த ஸ்தோத்திரத்தில்‌ செய்யுட்கள்‌ யாவும்‌ 'வஸந்ததிலகா: விருத்தத்தில்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன என்று கவியே தன்னுடைய கடைசி செய்யுளில்‌ கூறுகின்றார்‌. 
சிவனைத்‌ துதிப்பதாலேயே எல்லாவிதமான இன்பங்களும்‌ கிடைக்கின்றன என்பதே 
இத்துதியின்‌ சாரம்‌. 


மல்ஹண ஸ்தவம்‌ 


உ 
சிவமயம்‌ 


மல்ஹணர்‌ பாடிய 
மல்ஹண ஸ்தவம்‌ 
॥ எண: ॥ 


எணண எ: காள ॥ 2 ॥ 
காந்தாகசப்ரசபுஷ்ப ஸுகசந்தி*கந்தச- 

லுப்‌*த*ப்‌*ரமத£ப்‌*ரமரகர்புசரகந்த*ராய | 
கரந்த*ர்வயக்ஷ்ஸுரஸித்‌சத*கிரீடகோடி- 

ஸங்க*ட்டக்‌*ருஷ்டசரணாய நம: மிவாய ॥ 1 ॥ 


ர்‌ தன்‌ மனைவியின்‌ (பார்வதியின்‌) அடர்த்தியான கூந்தலின்‌ நறுமணத்தின்‌ 
மீது மோஹம்‌ கொண்டு திரியும்‌ பல்வேறு வண்ணங்களுடைய வண்டுகளையுடைய 
[வண்டூகளால்‌ சூழப்பட்ட] கழுத்தை உடையவரும்‌, கந்தர்வர்‌, யக்ஷர்‌, அமரர்‌, சித்தர்‌ 
முதலானவர்களின்‌ கோடிக்கணக்கான கிரீடங்களின்‌ உராய்தலினால்‌ தேய்வு பெறும்‌ 
காலடிகளை உடையவருமான சிவபெருமானுக்கு என்‌ வணக்கம்‌. 


உமையொரு பாகமுடைய சிவபெருமானுடைய வடிவைத்‌ துதிக்கின்றார்‌. 


தேவர்‌ முதலானோர்‌ பரமனை எப்பொழுதும்‌ வணங்கிய வண்ணமிருக்கிறார்கள்‌ 
என்னும்‌ கருத்தை சிவானந்தலஹரீ பன்முறை கூறுகிறது. 


எ எரர்‌ ஈன. 
எண்னை 1௭ என எண | 

எள 9௭ ஈர்‌ ஏண்‌ 
ஏணி ௬௭௭ 1௯ கன்‌ சே ॥ 2 ॥ 


மல்ஹண ஸ்தவம்‌ 


ந ப்‌. ரஹ்மவிஷ்ணுவசஸாமபி கோசசரஸ்த்வ- 
மஸ்மத்‌:வித*ஸ்ய கிமஹோ தத:வைமி ஸர்வம்‌ | 

ப*க்திஸ்ததா:பி ஸிவ மாம்‌ முக:ரீகரோதி 
யுஷ்மத்ஸ்துதெள கத₹ய கிம்‌ கரவாணி தேவ ॥ 2 ॥ 


2. நான்முகன்‌, நாரணன்‌ முதலானவர்களாலும்‌ விவரிக்க இயலாதவர்‌ நீர்‌. 
அந்தோ எம்மைப்‌ போன்றவர்‌ விஷயத்தில்‌ அது அறவே முடியாது என்பதை நான்‌ 
நன்கு அறிவேன்‌. இருந்த போதிலும்‌ ஓ சிவபெருமானே! பக்தியானது உங்களைத்‌ 
துதிக்க என்னை ஊக்குவிக்கின்றது. ஓ தேவனே! உங்களை நான்‌ துதிக்கட்டுமா? 


பிரமன்‌ முதலான தேவர்களாலேயே உம்மைப்‌ பற்றி கூற முடியாத போது 
என்னால்‌ எப்படி முடியும்‌ என்கிறார்‌ கவி. 


அ eat ராங்‌ 

ஊர்‌ எண ணன்‌ | 

ON ௮ 

காளான்‌ 82௭௭ 

ஈன்‌ a fragt கப்ர்‌: ॥ 5 ॥ 
யே த்வாம்‌ மரீசிசயசாமரசாருசந்த்‌சர 

சூடா£மணே ஸ்ருதிவசோபி*ரிஹார்சயந்தி | 
மாயாப்ரபஞ்சரசனானிசயம்‌ விலங்க*ய 

கசச்ச2ந்தி தே மரிவபுரம்‌ ருசிரைர்விமானை: ॥ 3 ॥ 


3. எண்ணற்ற கதிர்களைச்‌ சாமரம்‌ போலப்‌ பெற்றுள்ள அழகிய சந்திரனை 
தலையில்‌ சூடியவரே! வேதத்தின்‌ சொற்களால்‌ எவர்கள்‌ உம்மை வழிபடுகின்றனரோ 
அவர்கள்‌ இந்த மாயையான பிரபஞ்சத்தின்‌ கூட்டத்தையெல்லாம்‌ கடந்து அழகிய 
விமானங்களில்‌ மூலம்‌ சிவபிரானின்‌ பட்டணத்தை அடைகின்றனர்‌. 


தம்மை துதிப்பவரை இம்மாயா பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கின்றார்‌ சிவனார்‌. 


கிளை ளக்‌- 
எண்ணார்‌ எண்ன: | 

ன்‌ எண்‌ என ளா 
ண கன எாண ரா: IX ॥ 


மல்ஹண ஸ்தவம்‌ 


உர்வீஸமீரயஜமானஜலானலார்க- 
ஸோமாம்ப:ராதி:பி*ரஹோ ப*வதஸ்தனூபி*: | 

வ்யாப்தம்‌ ஸமஸ்தபு*வனம்‌ ஸமவேக்ஷய வித்‌:வான்‌ 
குர்யான்ன கோ(அத்ர ப*க*வன்ஸ்த்வயிபக்ஷபாத: ॥ 4 ॥ 


4. பூமி, காற்று, யாகம்‌ செய்பவன்‌, நீர்‌, நெருப்பு, சூரியன்‌, சந்திரன்‌, ஆகா 
யம்‌ முதலான உம்முடைய உடல்களினால்‌ ஸகல லோகங்களிலும்‌ பரவிநிற்கும்‌ 
(வியாபித்திருக்கும்‌, உம்மைப்‌ பார்த்து எந்த பண்டிதர்கள்‌ தான்‌ உம்மிடம்‌ தனிப்பட்ட 
ஈடுபாடு கொள்ள மாட்டார்கள்‌? 


ஈச்வரன்‌ ஸர்வலோக வியாபியாக இருப்பதினால்‌ மற்றெல்லா 
தெய்வங்களையும்‌ விட்டு பண்டிதர்கள்‌ ஈச்வரன்‌ பால்‌ ஈர்க்கப்படுகின்றார்கள்‌. ஸர்வ 
வியாபியாகப்‌ பரமன்‌ இருப்பதை “அஷ்டமூர்த்தி' என்னும்‌ சொல்லால்‌ குறிப்பிடுவது 
வழக்கம்‌. இந்த வடிவை காளிதாஸன்‌ தன்னுடைய சாகுந்தல நாடகத்தின்‌ முதல்‌ 
ச்லோகத்திலும்‌ புஷ்பதந்தர்‌ தன்னுடைய சிவமஹிம்நஸ்தவத்தின்‌ 26வது 
ச்லோகத்தில்‌ [த்வமர்க்க: த்வம்ஸோம: ..] ஆதிசங்கரர்‌ தக்விணாமூர்த்யஷ்ட கத்தின்‌ 
9வது ச்லோகத்திலும்‌ (பூரம்பாம்ஸ்யநலோ...] விவரித்துள்ளனர்‌. 


TAS ணார: னாள்‌ னா | 
கள ௭௮ ராரா சோர்‌ 
எண எரர்‌ Torte: ॥ ப 
ப்‌. ரஹ்மேந்த்‌:ரவிஷ்ணு ஸுரதா-னவலோகபாலை- 
ரன்யைஸ்ச ஸித்‌:த*முனிபி*: பரிபூஜிதம்‌ த்வா | 
த்‌: ருஷ்ட்வா யதசத்ர புனரிச்ச2தி தே: வமன்யம்‌ 
ஸம்ஸாரிணோ நரகஹேதுரயம்‌ விமோஹ: ॥ 5 ॥ 


5. நான்முகன்‌, இந்திரன்‌, திருமால்‌, தேவர்கள்‌, அரக்கர்கள்‌, திசைக்காவலர்‌ 
கள்‌, மற்றும்‌ சித்தர்கள்‌ முனிவர்கள்‌ முதலானவர்களால்‌ வணங்கப்பட்ட உம்மைப்‌ 
பார்த்து விட்டு பின்னர்‌ மீண்டும்‌ எவரொருவர்‌ மற்ற தெய்வத்தை விரும்புகின்றார்க 
ளோ அது இல்வாழ்வில்‌ ஈடுபட்டவர்களுக்கு நரகத்தைப்பெறக்‌ காரணமானதொரு 
வேண்டாத மோஹம்‌. 


எல்லாத்‌ தெய்வங்களும்‌ அவரவர்‌ முறையில்‌ சிவபெருமானை வழிபடுவதை 
சிவானந்தலஹரீ ச்லோகம்‌ 30ல்‌ கூறப்படுவதை இங்கு நினைவில்‌ கொள்ளலாம்‌. 


மல்ஹண ஸ்தவம்‌ 


றான்‌ ௭ ரக்‌ 
எக்‌ ர்‌ எ ளி கா | 
எண்ண ௭ TATA 
எகா ணாரா எர: FTA ॥ & ॥ 
த்வம்‌ பாஸி ஹம்ஸி விதசதா*ஸி திரஸ்கரோஷி 
முக்திம்‌ பராம்‌ நயஸி நித்யமமேஷலோகான்‌ | 
ஸர்வப்ரதோ5(அ)ஸி ஸிவ ஸர்வகரஸ்த்வமேவம்‌ 
மத்வா விகல்பமிதி ஜந்துரலேபக: ஸ்யாத்‌ ॥ 6 ॥ 


6. நீர்‌ காப்பாற்றுகின்றீர்‌, அழிக்கின்றீர்‌, செயல்படுத்துகின்றீர்‌, மறைக்கின்றீர்‌, 
எப்பொழுதும்‌ மிச்சமின்றி லோகமனைத்தையும்‌ உயர்ந்த மோக்ஷத்திற்கு அழைத்துச்‌ 
செல்கின்றீர்‌ எல்லாம்‌ கொடுப்பவராக இருக்கின்றீர்‌. ஓ! சிவபிரானே! நீர்‌ இவ்விதம்‌ 
எல்லாம்‌ செய்பவர்‌ என்று எண்ணி ஜீவன்‌ களங்கமின்றி இருக்கலாம்‌. 


சிவபெருமானின்‌ பல செயல்களை எண்ணி ஜீவன்‌ தவறெதுவும்‌ செய்யாம 
லிருக்கலாம்‌. 


ரா ண்‌ எரா 
எ எள்‌ எளி என்‌ | 
எண்களை - 
அனான்‌ எ uae ॥ 6 ॥ 
றாட்‌:-யேன யே(அஆபி ப*க:வந்தமனந்தமக்திம்‌ 
றம்போ* ப*வந்தமப*வம்‌ ப*வினோ நமந்தி | 
தே(ஆப்யந்த*காரமதிகோ“ரக்ருதாந்தத*ந்த - 
யந்த்ராந்தராலக:ஃஹனம்‌ ந புனர்விமந்தி ॥ 7 ॥ 


7 ஹே சம்புவே எந்தக்கவிகளும்‌ எல்லையற்ற சக்தியையுடையவரும்‌ 
பிறப்பும்‌ இறப்பும்‌ அற்றவரும்‌ பகவானும்‌ ஆன உம்மை தங்களுடைய கபட்டுத்‌ 
தன்மையுடன்‌ வணங்குகின்றனரோ அவர்களும்‌ இருள்சூழ்ந்ததும்‌ மிகவும்‌ கோரமான 
துமான இயமனின்‌ பற்களான இயந்திரத்தின்‌ இடையேயுள்ள அடர்த்தியான காட்டில்‌ 
மீண்டும்‌ நுழைவதில்லை. 


அளவிட முடியாத சக்தியையுடைய சிவபெருமானைத்‌ தொழுதும்‌ கபடர்களுக்‌ 
கும்‌ பிறப்பிலிருந்து விமோசனம்‌ கிடைக்கிறது. புஷ்பகந்தியை நினைவில்‌ கொண்டு 


மல்ஹண ஸ்தவம்‌ 


சிவபெருமானைப்‌ புகழ்ந்து பாட முனைந்த தன்னையே நினைவில்‌ கொண்டு கவி இந்த 
ச்லோகத்தை கூறினார்‌ போலும்‌. 


ஊன TATE - 

© RATA RATA எண | 
௭ கரக வான்‌ 

ஷா ஷ்‌ eae ரள ॥ 6 ॥ 


கஸ்யாபரஸ்ய மகராஹதகோ-“*ரனக்ர- 

சக்ர க்ரமாத்‌ கமலலோலஜலா ச கங்கா? | 
க*ண்டேரந்து: கோடிகரகோரக பா“ரபா“ஜி 

பஃப்‌“ராம ப:ப்‌*௪ருணி ஜஐடாபடலே விமூடா* ॥ 8 ॥ 


8. வேறு எவருடைய பழுப்பு நிறமுள்ள சடைமுடியில்‌ தான்‌ மீன்களைக்‌ 
கொல்லும்‌ பயங்கரமான முதலைகளின்‌ சக்கரம்‌ போன்ற வரிசையினால்‌ அசைந்தாடும்‌ 
தாமரை மலர்களையுடைய நீரை உடைய கங்கையானது பிறைச்சந்திரனின்‌ எண்ண 
ற்ற கலைகளின்‌ மொட்டுகளின்‌ பாரத்தைத்‌ தாங்கிக்‌ கொண்டு மனம்‌ குழம்பித்திரிந்‌ 
தது? 


மற்றெவராலும்‌ முடியாத அருஞ்செயலை செய்தவர்‌ சிவபெருமானன்றோ? புவி 
யில்‌ கங்கையின்‌ தோற்றத்தைப்‌ பற்றி வழங்கும்‌ புராணக்‌ கதையை நினைவூட்டுகி 
றது. 


எளி எனா - 
எவர்‌ எள ரான: | 
ஏ எச எண ஈர்‌ எள்‌ - 
ணி எ ரண ௭₹ ௧௭ ॥ 5 ॥ 
ப்ரோத்துங்க*பீவர க*னஸ்தனஹாரபா?ர - 
வித்‌யாதசரீ பு; ஜலதாயுக: பாங்ப£த்‌சதா*: | 
தே பர்யடந்தி ப*க:வன்‌ க£க:னே விமானைர்‌ - 
யைரர்சிதோ ஹர நரைருமயா ஸஹ த்வம்‌ ॥ 9 ॥ 


9. ஓ ஹரனே எந்த மானிடர்களால்‌ உமையுடன்‌ கூட நீர்‌ தொழப்படு 
கின்றீரோ அவர்கள்‌ எடுப்பான பருத்த கனமான ஸ்தனங்களின்‌ பளுவை உடைய 
'வித்யாதரா' பெண்டிரின்‌ கொடிபோன்ற புஜமாகின்ற கயிறுகளால்‌ கட்டுண்டவர்களாய்‌ 
விமானங்களின்‌ மூலம்‌ ஆகாயத்தில்‌ இயங்கும்‌ அங்கும்‌ செல்கின்றார்கள்‌. 


மல்ஹண ஸ்தவம்‌ 


உமையுடன்‌ கூடிய சிவபெருமானை வணங்குபவர்களுக்கு வித்யாதரர்களால்‌ 
அனுபவிக்கப்படும்‌ ஆனந்தம்‌ கிடைக்கிறது. 


“வித்தியாதரர்‌ என்பவர்கள்‌ தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு வகையான தேவர்கள்‌. 


௭ எண - 


> ௮ 


சோனா எனை (மேட | 
கினி வேளி என்ர - 
ண்ண எள்‌ ஏஏ ஏஎளாசரர்‌: ॥ 9௦ ॥ 
போர்‌ ம்ருதரங்ககஸுரது£ந்து£பி*பரங்க2நாதைரர்‌ - 
தே:வாங்க₹னா கலகலாகுலதிங்முகேசஷு | 
க்ரீடந்தி திவ்யப4வனேஷு ஸஹாப்ஸரோபிசரர்‌ - 
ப*க்தயா க்ருதம்‌ தவ புரோ முக:வாதுனம்‌ யை: ॥ 10 ॥ 


10. எவர்களால்‌ உம்முடைய முன்னர்‌ பக்தியுடன்‌ உங்கள்‌ புகழ்‌ பாடப்‌ 
பெற்றதோ (அவர்கள்‌) பேரீ, மிருதங்கம்‌, தேவ துந்துபி, சங்கு முதலியவற்றின்‌ 
ஒலியினாலும்‌ தேவ மடந்தையரின்‌ கலகலவென்னும்‌ ஒலியும்‌ நிறைந்த நாற்‌ திசை 
யிலுமுள்ள தேவர்களின்‌ மாளிகைகளில்‌ அப்ஸர கன்னிகைகளுடன்‌ விளையாடு 
கின்றனர்‌. 


சிவபெருமானை பக்தியுடன்‌ போற்றிப்‌ புகழ்பவர்கள்‌ தேலோக மாளிகைகளில்‌ 
சுகத்தைப்‌ பெறுகின்றனர்‌. 


எனி என்னணாரஎஷான - 
ன ண்‌ ர்க; | 
அண எ எ எள்‌ என - 
சான எ: ராடு Il $? ॥ 
றம்போ* ப்ரஎூித்‌:த*விபு:தா*தி“பஸிுத்‌:த*எமாத்‌*ய - 
வித்‌:யாத*ர ஹரி பிதாமஹலோகபாலா: | 
அன்யே(அ)பி எமாது* விதிசனா எுதி*யோ ப*வந்த - 
மாராத்‌*ய ஐக்‌:முரமரா: பரமாமரத்வம்‌ ॥ 11 ॥ 


11. ஓ சம்புவே பிரஸித்தமான இந்திரன்‌, சித்தர்கள்‌, ஸாத்யர்கள்‌, 
வித்தியாதரர்கள்‌, திருமால்‌, நான்முகன்‌, திசைக்காவலர்‌ முதலானவர்கள்‌ மற்றும்‌ 


மல்ஹண ஸ்தவம்‌ 


நல்லறிவு படைத்தவர்கள்‌ நல்லதொரு முறையில்‌ உம்மை வழிபட்டு இறப்பில்லாத 
அவர்கள்‌ அதனிலும்‌ மேம்பட்ட நிலையை அடைந்தார்கள்‌. 


தேவர்கள்‌ முதலான எல்லா அமரர்களுக்கும்‌ அதனிலும்‌ மேம்பட்ட நிலை 
சிவவழிபாட்டினால்‌ கிடைக்கின்றது. 


MTT எண்ன 

எ எ TTT ணாள | 
௭௮: ணி ண்‌. 

அன்‌ என: ॥ 22 ॥ 
கெள:ரீப்ரதா?னஸமயே கசதி:தேோஅசலேன 

கோத்ரம்‌ தவேம கிமிதி கஷணஜாகசித்தம்‌ | 
த*ன்யை: பிதாமஹபுரந்த:ரலோகபாலைர்‌- 

த்‌:ருஷ்டம்‌ நிருத்தரமுக2ம்‌ ப4வதோ ஹஸத்‌:பி*: ॥ 12 ॥ 


12. ஹே ஈசனே! கெளரியை விவாஹம்‌ செய்து கொடுக்கும்‌ பொழுது 
இமவானால்‌ உம்முடைய கோத்திரம்‌ என்ன என்று கேட்கப்பட்டபொழுது சிந்தனையு 
டன்‌ கூடிய உம்முடைய முகம்‌, பாக்கியசாலிகளான நான்முகன்‌, இந்திரன்‌, மற்றும்‌ 
திசைக்‌ காவலர்கள்‌ முதலியவர்களால்‌ சிரித்தவண்ணம்‌ பார்க்கப்பட்டது. 


பரமனின்‌ குலம்‌ கோத்திரம்‌ என்னவென்று யாரால்‌ தான்‌ கூறமுடியும்‌! 


TEATS TTT AY 
~ ௮ ௮ 
கண்க MTT TTS | 
a ௮ ம்‌ ௮ லே 
அளி ௭௭ ரானார்‌ என்ன ॥ 03 ॥ 
ஐ:ங்காரட:ம்ப:ர விராஜிஜலாகுலேஷு 
கைலாஸமேரு கி:ஃரிக:ஹ்வர நிர்ஜுரேஷு | 


தே ப்ராப்னுவந்தி ஸுரஸித்‌*த*வதூ*குலனி 
யே நீலகண்ட? தவ பாதஃயுக:ம்‌ நமந்தி ॥ 13 ॥ 


13. ஓ நீலகண்டனே! எவர்கள்‌ உம்முடைய இருதிருவடிகளை வணங்குகின்ற 
னரோ அவர்கள்‌ கூட்டமான தேனீக்கள்‌ எழுப்பும்‌ ஒலியைப்‌ போன்றதொரு ஒலி 
நிரம்பிய நீர்‌ நிலைகளில்‌ கைலாயம்‌, மேருமலை போன்ற மலைகளிலுள்ள குகைகளிலி 


மல்ஹண ஸ்தவம்‌ 


ருந்து பெருகும்‌ நீர்வீழ்ச்சிகளில்‌ தேவர்கள்‌, சித்தர்கள்‌ முதலானவர்களின்‌ மனைவி 
மக்களின்‌ கூட்டங்களை அடைகிறார்கள்‌. 


சிவபெருமானை வழிபடுபவர்‌ தேவர்களிருக்கும்‌ இடத்தை அடைகிறார்கள்‌. 


ஏர்‌ இன என்‌ எனன 0 
SAINT WEY: ॥ 2% Il 


அன்யே(அ)ரவிந்த:மகரந்த ஹ்ருதாலி வருந்த: - 
மந்தா“ரகுந்த5த”ல தா₹மபி*ரிந்துமெளலே | 

பூஜாம்‌ விதா*ய ப*வதோ விலஸந்தி தேவ 
தேஃவந்த்‌ரமந்தி:ரவரே ஸஹஎுந்த:ரீ பி*: ॥ 14 ॥ 


14. பிறை மதியைத்‌ தலையில்‌ தரித்தவனே! மற்றும்‌ சிலர்‌ தாமரை மலர்க 
ளின்‌ மகரந்தத்துகள்களைக்‌ கவரும்‌ வண்டுகளையுடைய மந்தார, மல்லிகை மலர்க 
ளின்‌ இதழ்களினாலும்‌ உம்மை வழிபட்டு ஓ தேவனே! தேவேந்திரனின்‌ மாளிகையில்‌ 
அழகிய பெண்டிருடன்‌ கூட மகிழ்கின்றனர்‌. 


மலர்களால்‌ சிவபெருமானுக்குச்‌ செய்யும்‌ வழிபாடு மிகவும்‌ மேம்பட்ட பயனை 
அளிக்க வல்லது. 


TUTTE ட்ப யப படக 


எணண எண: | 
உர்‌ ண்கள்‌ 


எணண கள ॥ 24 ll 


க:3ர்ஐஜத்ப்ரசண்ட:க*னக*ர்க*ரமேக*ஸுங - 
ஸூங்க“ட்டகோ*ஷக*னகோ3ரரவேண கோ(ஆன்ய: | 

ம்வேதம்‌ நயந்தமதிகோ“ரகராலகாலம்‌ 
ப4ஸ்மாவமேஷமகரோத்‌:த*ரஹுங்க்ருதேன ॥ 15 ॥ 


15. கர்ஜித்துக்‌ கொண்டு மிகவும்‌ பலத்த கனமான ஓசையுடன்‌ கூடிய 
கூட்டமான மேகங்களின்‌ மோதல்களினால்‌ ஏற்படும்‌ ஒலியைப்‌ போன்று மிகவும்‌ 
கோரமான ஒசையினால்‌ சுவேத முனிவரை அழைத்துச்‌ செல்லும்‌ மிகவும்‌ கொடிய 


மல்ஹண ஸ்தவம்‌ 


அச்சுறுத்தும்‌ காலனை சிவனார்‌ தன்னுடைய ஹும்காரத்தினால்‌ சாம்பலாகச்‌ செய்தார்‌. 
வேறெவர்‌ தான்‌ இதைச்‌ செய்வர்‌. 


சுவேத முனிவருக்காக சிவபெருமான்‌ காலனை சாம்பலாகச்‌ செய்த விஷயம்‌ 
இலிங்கபுராணத்திலும்‌ வருணிக்கப்பட்டுள்ளது. வழக்கிலுள்ள மார்க்கண்டேயரின்‌ 
கதையை இக்கதை ஒத்திருப்பது கவனிக்கத்தக்கது. 


எ ளி எனைன 
எண்‌ எண்‌ ௫ எனின்‌ எள்‌ | 
க்ளா 1௬82௯16- 
எண றா ௭18 எள: ॥ 06 ॥ 
யே ஜீவனாய ப*வப*ஸ்மஜடாஸ்தி:மாலா 
மாயாவினோ(அ)பி த:த*தே ஹி ப*வந்தி மம்போ* | 
கர்ணாடலாடப“*டஹேம கிரீடகோடி- 
ஸங்க*ட்டப்ருஷ்டசரணா யதி: பூ*மிபாலா: ॥ 16 ॥ 


16. ஹே சம்புவே உம்முடைய விபூதியையும்‌ சடைமுடியையும்‌ எலும்பு 
மாலையையும்‌ எந்த செப்பிடு வித்தைக்காரர்களும்‌ தங்கள்‌ பிழைப்பிற்காக 
அணிகின்றனரோ, அவர்களும்‌, கர்நாடகம்‌, லாடம்‌ இந்த தேசங்களின்‌ பல போர்‌ 
வீரர்களின்‌ தங்கமயமான கிரீடங்களின்‌ உராய்தலினால்‌ தேய்வு பெறும்‌ காலடிகளை 
உடைய மன்னவன்‌ ஆகின்றனர்‌. 


சிவபெருமானுக்குப்‌ பிரியமான பொருள்களை எவனொருவன்‌ அணிகின்றானோ 
அதனாலேயே அவனுக்கு மிகுந்த உயர்வு ஏற்படுகிறது. 


கினா ௭௭ 
ணன ண எ ளை: | 
. ௮ > ௮ 
எண: எனகு ॥ 20 ॥ 
க்ரீடா£ப்ரபஞ்சநிரதாங்மிமவோ ப*வந்த 
மாராத*யந்தி விவிதே4ஷு வனேஷு தேவா: | 


ஸித்‌சதா*: ஸமஸ்தகுலமைலகு:ஹாந்தரேஷு 
வித்‌:யாத*ரா: மலயமந்தசரகந்த*ரேஷு ॥ 17 ॥ 


மல்ஹண ஸ்தவம்‌ 


17. விளையாட்டைப்‌ போன்ற பிரபஞ்சத்தில்‌ ஈடுபாடுடையவர்களாகக்‌ குழந்‌ 
தைகள்‌ போன்றும்‌ காடுகளில்‌ தேவர்களும்‌, வசிக்குமிடங்களனைத்திலும்‌ மலைகளின்‌ 
குகைகள்‌ இவைகளிலும்‌ சித்தர்களும்‌ 'மலயம்‌' என்னும்‌ மலையின்‌ குகைகளில்‌ 
வித்யாதரர்களும்‌ உம்மை வழிபடுகிறார்கள்‌. 


பல்வேறு இடங்களில்‌ பலவிதமான மக்கள்‌ சிவனை வழிபடுகிறார்கள்‌. 


ர க்‌ ॥ ₹௪॥ 


ஹே தேவ ஹேமபுரரம்யரஸாதலேஷு 
நாகா:ங்க5நாபி*ரஎுரேந்த்‌“ரநிதம்பினீபி*: | 

நித்யம்‌ நிதம்ப:ப*ரமன்மத2காமினீபிச* - 
ராராத்‌*யஸே ச ஹர மன்மத₹விஹ்வலாதி:பி*: ॥ 18 ॥ 


18. ஹே தேவனே! பாதாள லோகத்திலுள்ள ஹேமபுரமென்னும்‌ அழகிய 
பட்டணத்திலுள்ளவரும்‌, பருத்த பின்‌ புறத்தை உடையவர்களானதால்‌ மெதுவாகச்‌ 
செல்பவர்களும்‌, காமம்‌ மேலிட்டு குழப்பமடைந்தவர்களுமான நாக்குல பெண்டிரா 
லும்‌, அரக்க குல அரச பெண்டிராலும்‌ நீர்‌ நித்தியம்‌ வழிபடப்படுகின்றீர்‌. 


நீர்‌ நித்யம்‌ எல்லோராலும்‌ வழிபடப்படுகின்றீர்‌. 


eed ATTA ATT 
௮ 

ஏ ண்ணா? எள: | 

எனன என என WTA Te: ॥ 28 ॥ 
தி£வ்யெளஷதீ*ரஸரஸாயனதாசதுவாதா* 

யோகா: வமீகரணகா:ருட* க:ன்யவாதா:: | 
பாதாலக:ட்‌:க?க*டிகாற்சனஸித்‌:தி4வாதா”: 

ஸித்‌*யந்தி தஸ்ய மிவ யஸ்ய ப*வான்‌ ப்ரஸன்ன: ॥ 19 ॥ 


19. ஹே சிவனே! எவருக்கு நீர்‌ பிரஸன்னமாக இருக்கின்றீரோ அவருக்கு 
திவ்யமான மூலிகைகளின்‌ ரஸங்களின்‌ சேர்க்கையாலான மருந்துகளில்‌ தேர்ச்சியும்‌, 


மல்ஹண ஸ்தவம்‌ 


வசீகரணம்‌ செய்வது, கருடவித்யை, தாதுப்பொருள்கள்‌ இவற்றில்‌ தேர்ச்சியும்‌, பல 
விதமான ஸித்திகளும்‌ கைகூடுகின்றன. 


உம்மை வழிபடுபவர்களுக்கு எல்லாவிதமான ஸித்திகளிலும்‌ தேர்ச்சி கிடைக்‌ 
கின்றது. 


A VHA வளாக றை 
ர்‌ a (Ta Yaad எனன: Il 20 Il 
பாதாலதால தலதாசனவஸந்தசரீ பி* - 
ராலிங்கிசதா மகரகேதுமராதுராபி*: | 


தே மேரதே த்‌4வஜபடாகுலமந்திஃரேஷு 
யேஷாம்‌ த்வமேவ ஸிவ புண்யவதா£ம்‌ ப்ரஸன்ன: ॥ 20 ॥ 


20. ஹே சிவபெருமானே! புண்ணியம்‌ செய்த எவர்களுக்கு நீங்கள்‌ பிரஸ்‌ 
ன்னமாக இருக்கின்றீரோ அவர்கள்‌ பாதாள லோகத்திலடியிலுள்ள கொடிகள்‌ பறந்து 
கொண்டிருக்கும்‌ மாளிகைகளில்‌ உள்ள காமனின்‌ கணைக்கிக்கானவரான அழகிய 
அரக்கப்‌ பெண்டிரால்‌ அணைத்துக்‌ கொள்ளப்‌ பட்டவர்களாக உறங்குகின்றார்கள்‌. 

பரமன்‌ எவருக்கு பிரஸன்னமோ அவர்கள்‌ பொழுதை இன்பமகாக்‌ கழிக்கின்‌ 
றார்கள்‌. 

கிண களர்‌: | 
க்க: 

ளர்‌ எள எண: எளி என ॥ 28 ॥ 
ஸ்வர்கே: விசித்ரஸுரபாதஃபமஞ்ஜரீ பி* - 

மந்தா£கினீ௧னகபங்கஜயோஜிதாபி*: | 


இந்த்‌சரராப்ஸ்ரோபி*ரமரைரஸுரைருபேத: 
பூஜாம்‌ விதா*ய ப*வத: ப்ரணதோ மஹேம ॥ 21 ॥ 


21. ஹே மஹேச்வரனே! உம்மைச்‌ வழிபட்டு வணங்குபவர்‌ ஸ்வர்க்க 
லோகத்தில்‌ விசித்திரமான தெய்வீகமான செடிகளின்‌ மலர்களுடனும்‌ தேவலோக 
கங்கை நீரில்‌ வளரும்‌ தங்கமயமான தாமரை மலர்களுடனும்‌ கூடிய இந்திரன்‌ 


மல்ஹண ஸ்தவம்‌ 


மற்றும்‌ தேவர்கள்‌, அப்ஸரஸ்ஸுகள்‌, அரக்கர்கள்‌, இவர்களுடன்‌ கூடியவராக 
ஆகின்றார்‌. 


இறைவனை வணங்குபவர்கள்‌ தேவர்களுடன்‌ கூட இன்பமாகக்‌ காலத்தைக்‌ 
கழிக்கின்றனர்‌. 


க: காணாச்‌ எள்ளி | 5 ॥ 


த்வாம்‌ தீ£ப்யமானமகுடோத்கடசா ௬ஹார- 
கேயூரகுண்டஃலதசரா கிரிக£ஹ்வரேஷ | 
க:ந்த*ர்வலோ கலலனாலலிதைர்வசோபி*- 
ருச்சை:: க்ருதாஞ்ஜலிபுடம்‌ ப*க*வம்ஸ்துவந்தி ॥ 22 ॥ 


22. ஹே பகவானே! மிகவும்‌ அழகாக அமைக்கப்பட்ட ஒளி வீசிக்‌ கொண்டி 
ருக்கும்‌ மகுடங்களையும்‌ அழகான மாலைகளையும்‌, புஜத்தில்‌ அணியும்‌ கேயூரம்‌ 
என்னும்‌ ஆபரணத்தையும்‌, காதில்‌ குண்டலங்களையும்‌ அணிந்து கொண்டவராய்‌ 
மலைக்குகைகளில்‌ கந்தர்வ லோகப்‌ பெண்டிர்‌ மிகவும்‌ இனிமையான சொற்களால்‌ 
உரத்த குரலில்‌ கூப்பிய கைகளுடன்‌ உம்மைப்‌ புகழ்கின்றார்கள்‌. 


நன்கு அலங்காரம்‌ செய்து கொண்ட கந்தர்வ லோகப்‌ பெண்டிர்‌ சிவபெரு 
மானைப்‌ புகழ்ந்து பாடுகின்றனர்‌. 


ளி எளின்‌ wf எண: எனா ॥ 16 ॥ 
ஜ்ஞானம்‌ த்ரிகாலவிஷயம்‌ க:க:னேசரத்வ- 

மைய்வர்யமஷ்டகு£ணிதம்‌ ங்ரவணஞ்ச தூ:ராத்‌ | 
உத்க்ராந்தி முக்திபரகாயபரப்ரவேமயெள 

றம்போ* ப*வந்தி ப*வினாம்‌ ப*வத: ப்ரஸாதாசத்‌ ॥ 26 ॥ 


23. ஹே சம்புவே உம்முடைய அருளினால்‌ கவிகளுக்கு முக்காலத்தைப்‌ 
பற்றிய ஞானமும்‌, ஆகாயத்தில்‌ சஞ்சரிக்கும்‌ தன்மையும்‌, எட்டு வகையான ஐச்வர்‌ 


மல்ஹண ஸ்தவம்‌ 


யங்களும்‌, தொலைவிலிருந்து கேட்கக்‌ கூடிய திறமையும்‌, மேலே எழும்பிச்‌ செல்லும்‌ 
சக்தியும்‌ (விரும்பும்‌ பொழுது) உடலைத்‌ துறக்கும்‌ சக்தியும்‌, பிறருடலில்‌ புகும்‌ 
சக்தியும்‌ கிடைக்கின்றன. சிவபெருமானுடைய கருணையினால்‌ எல்லாவித சக்திகளும்‌ 
கிடைக்கின்றன. 


எட்டு ஜச்வர்யங்கள்‌ என்பவை - அணிமா, லகிமா, ப்ராப்தி, ப்ராகாம்யம்‌, 
மஹிமா, ஈசத்வம்‌, வசித்வம்‌, காமாவஸாயிதா ஆகும்‌. இவையாவன முறையே 
அணுவைப்‌ போன்ற உருவைப்‌ பெறுதல்‌, நினைத்த மாத்திரம்‌ மிகவும்‌ லேசான 
உருவைப்‌ பெறுதல்‌, நினைத்த மாத்திரத்தில்‌ விரும்பிய பொருளைப்‌ பெறுதல்‌, 
உறுதியான மனோதிடம்‌, நினைத்த மாத்திரத்திலேயே மிகப்‌ பெரிய உருவைப்‌ 
பெறுதல்‌, எல்லோரையும்‌ விட மேம்பட்ட தன்மை, மற்றவரைக்‌ கவரும்‌ தன்மை, 
ஆசையை அடக்கும்‌ தன்மை முதலியனவாகும்‌. 


ஆக எள்‌ ௭ எ நன்‌ எள - 
எனா 80 ஏகா | 
என்‌ எளி ஏரா எ பளார்‌ 
எண எகா ள்‌ ௭ ॥ 2% ॥ 
உக்தம்‌ மிவேதி மிவ யேன தி:ஃவாபி ராத்ரா - 
வுத்கண்ட“நாத்‌:த*ர ஹரேதி ஸக்ருன்ம்ருஷாபி | 
ஸத்யம்‌ ப்‌ரரவீமி எுரநாத: ந பக்ஷபாதம்‌ 
மூடோ*(அ)பி கோ*ரநரகாத்‌ ஸ பி:பே“தி கஸ்மாத்‌ ॥ 24 ॥ 


24. தேவர்களுக்குத்‌ தலைவனே! எவனொருவனால்‌ இரவிலோ அல்லது 
பகலிலோ சிவ! சிவ! என்றோ அல்லது ஒரு நோக்கமுமின்றி ஒரு தடவையேனும்‌ 
ஹர! ஹர! என்றோ கூவப்பட்டதோ உண்மையாக ஒரு பக்ஷபாதமுமின்றிக்‌ கூறினால்‌ 
அறிவில்லாதவனும்‌ கூட எந்தக்‌ கொடிய நரகத்திலிருந்து பயப்படுவான்‌? 


wala எள்ள எள்ள 
ன்ன எரர்‌ என்‌ கன: | 

ளா: வாணர்‌ 
Ye எண எண: எனன ॥ 24 || 

சர்யாவ போ:த*ரஹிதோ ப*வபர*க்திமாத்ராந்‌ 
நீதஸ்த்வயா ஸிவபுரம்‌ யதஃஹோ கிராத: | 

யாத: ஸ்மரன்‌ கபடகாபுருஷோ(அ)மரத்வம்‌ 
யத்‌:யேவ முக்திரஸமா ப*வத: ப்ரஸாதாசத்‌ ॥ 25 ॥ 


மல்ஹண ஸ்தவம்‌ 


25. முறைப்படி ஒரு குருவினிடமிருந்து வழிபடும்‌ முறைகளை அறியாத 
வேடன்‌ ஒருவனும்‌; உம்மிடமுள்ள பக்தியினால்‌ மட்டுமே உம்மை நினைவில்‌ 
கொண்டே உம்மால்‌ கைலாயத்திற்கு அழைத்துச்‌ செல்லப்பட்டான்‌. ஏமாற்றி 
பித்தலாட்டம்‌ செய்பவனும்‌ நிந்திக்கத்‌ தகுந்த ஒருவனும்‌ உம்முடைய அருளாலேயே 
ஈடு இணையற்ற தெய்வீகத்‌ தன்மையையோ அல்லது மோக்ஷத்தையோ பெறுவர்‌ 
என்பதில்‌ ஒரு ஸந்தேஹமுமில்லை. 


கண்ணப்பனின்‌ வழிபாட்டு முறைகளை நினைவில்‌ கொண்டு இறைவனின்‌ 
வழிபாட்டில்‌ பக்தியே மிகவும்‌ அவசியமானது என்று கவி கூறுகிறார்‌. 


எனா எள எணினைாரர்‌ 

என WERT WAT TET | 
எண்ன ர்‌ எண 

Toe NAY எாணரோவிள ॥ 06 ॥ 


தஸ்மாத்‌ கரோமி யத:பீ*கரமப்ரமேயம்‌ 
மூடே*ன மாங்கர மயா யத:காரி பாபம்‌ | 
ஸ த்வம்‌ பமர£த்வதிமிரம்‌ ப*வபாமமோம 
சி:ந்தி* ப்ரஸக்ஷ ப*கஃவன்னபுனர்ப4வாய ॥ 26 ॥ 


26. அதனால்‌ ஹே சங்கரனே! பயத்தைப்‌ பற்றி நினையாமல்‌ அளவிட 
முடியாத எந்த பாவத்தைச்‌ செய்கின்றேனோ, மூடனான என்னால்‌ எந்தப்‌ பாவம்‌ 
செய்யப்பட்டதோ இவை யாவற்றையும்‌ பொறுத்துக்‌ கொண்டு ஹே ஈச்வரனே! ஹே 
இறைவனே எனக்கு மீண்டும்‌ பிறப்பும்‌ இறப்புமின்றி பசுத்தன்மையின்‌ இருள்‌ போன்ற 
பிறப்பிறப்பென்னும்‌ பாசத்தை நீர்‌ அறுத்து விடும்‌. 


ச என கணி 9 | 
எள்‌ எங்கி எ னர்‌ 
என? ௭௭ எனின்‌ ॥ 26 ॥ 


த்வத்பாத:பூஜனரதா முனயோ வனேஷு 
திஷ்டசந்தி மூலத:ல கந்த:பசலாமினோ யே | 

தே யாந்தி முக்திப:லமீற்வர தாவதா“ஸ்தாம்‌ 
த*ந்யாஸ்து தே தவ முகாசன்யவலோகயந்தி ॥ 27 ॥ 


மல்ஹண ஸ்தவம்‌ 


27. ஈசனே! எந்த முனிவர்கள்‌ காடுகளில்‌ வேர்கள்‌, தளங்கள்‌, கிழங்குகள்‌, 
பழங்கள்‌ இவைகளை உண்பவர்களாக உம்முடைய பாதங்களைத்‌ தொழுவதில்‌ 
ஈடுபட்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்‌ முக்தி என்னும்‌ பழத்தை 
அடைகிறார்கள்‌ என்பதிருக்கட்டும்‌. அதைக்‌ காட்டிலும்‌ அவர்கள்‌ பாக்கியசாலிகள்‌. 
ஏனென்றால்‌ அவர்கள்‌ உம்முடைய முகத்தையே காண்கின்றார்கள்‌. 


முக்தியைப்‌ பெறுவது என்பதைக்‌ காட்டிலும்‌ இறைவனைக்‌ காணக்‌ கிடைப்பது 
என்பது போற்றத்தகுந்ததல்லவா. 


கின்‌ நூர்‌ WAT எண்ன 
௭௭ என்‌ எனா | 

எிரர்‌ ரன ளி கள்‌ எலு 
ஊண்‌ எ எண்‌ எ ளின்‌ ॥ 2 ॥ 

ஸ்பீசதே ப்ரதி2ம்னி ஜக*னே க*னபாடலிம்னி 
பிம்பாசத*ரே குசயுகே: த்‌:யுதபிஞ்ஜலிக்‌:னி | 


ஸ்த்ரீணாம்‌ மஹேற விலஸந்தி குதோ நராங்ச 
யைர்னார்சிதோ(அளி ந நதோ(அஸி ந ஸம்ஸ்துதோ(அ)றஸி ॥ 28 ॥ 


28. ஹே மஹேச்வரனே! பெண்களின்‌ பருத்த விசாலமான பின்புறத்திலும்‌, 
பிம்ப பழத்தைப்‌ போன்று அடர்ந்த சிவப்பு நிறங்கொண்ட உதட்டிலும்‌, பிரகாசிக்கும்‌ 
சிவந்த மஞ்சள்‌ நிறத்தில்‌ உள்ள ஸ்தனங்களிலும்‌ களிக்கும்‌ மக்களால்‌ ஏன்‌ நீங்கள்‌ 
வழிபடப்படுவதில்லை அல்லது வணங்கப்படுவதில்லை அல்லது துதிக்கப்படுவதில்லை? 


TATTOO TTT: | 
எணளிக எள Tet Td 

அ னர்‌ னின்‌ என்‌ எனா ॥ 2 Il 
ப்ரோத்‌-தா“மகாமமதி:ராமத:லோலநேத்ரா 

ரத்னாவலீஜுணஜு*ணா ரவரம்யகாசத்ரா: | 
தே யறயலோக வனிதாஸு சிரம்‌ ரமந்தே 

யே த்வாம்‌ ஸ்மரந்தி ஸததம்‌ மகரத்‌*வஜாரே ॥ 29 ॥ 


29. காமனின்‌ பகைவனே! எவர்கள்‌ இரத்தின மயமான மாலைகளையணிந்து 
கொண்டு ஜண ஜண என்று சப்தம்‌ செய்யும்‌ அழகிய உடலையுடைவர்களாகவும்‌, 
மிகவும்‌ அதிகமான காம வேட்கை கொண்டு போதை தரும்‌ பானங்களினால்‌ மயக்க 


மல்ஹண ஸ்தவம்‌ 


முற்று சுழலும்‌ கண்களையுடையவர்களாகவும்‌ உம்மையே எப்பொழுதும்‌ 
நினைக்கின்றர்களோ அவர்கள்‌ யக்ஷலோக பெண்டிரின்‌ மத்தியில்‌ நீண்டகாலம்‌ 
பொழுதை இன்பமாகக்‌ கழிக்கின்றார்கள்‌. 


சிற்றின்பத்தின்‌ ஈடுபாடு கொண்ட பெண்டிரும்‌ பக்தி செய்தால்‌ மேம்பட்ட 
இடத்தை அடைகின்றனர்‌. 


[௦ ௮ 

எர ௭18 கா கர ॥ 3௦ ॥ 
அந்த*ஸ்ய மே ஹதவிவேகமஹாத“*னஸ்ய 

சோரை: ப்ரபோ” பூலிபி*ரிந்த்‌சரியநாமதே*யை: | 
ஸம்ஸாரகூபகுஹரே விநிபாதிதஸ்ய 

தே:வேற தேஹி க்ருபணஸ்ய கராவலம்பம்‌ ॥ 3௦ ॥ 


30. பிரபுவே! மிகவும்‌ பலமுள்ள இந்திரியங்கள்‌ என்னும்‌ திருடர்களால்‌ 
அறிவு என்னும்‌ பெருஞ்செல்வம்‌ பறிமுதல்‌ செய்யப்பட்டவனும்‌, குருடனானவனும்‌, 
வாழ்க்கை என்னும்‌ மிகவும்‌ ஆழமான கிணற்றில்‌ தள்ளப்பட்டவனும்‌ செய்வதறியாத 
வனுமான எனக்கு தேவர்களுக்குத்‌ தலைவனே! கை கொடுத்துதவுங்கள்‌. 


இந்திரியங்களால்‌ தன்னறிவு இழந்தவனை உய்விக்க கை கொடுத்துதவ 
வேண்டுகின்றார்‌ கவி. 


ணன்‌ எ ராண ॥ 38 ॥ 
மூடோ* விவேக விகலோ(அஸக்ருதூரர்த்‌*வபாகஹு: 
கின்ன ம்ருணோவி யத:ஹம்‌ ஹர ராரடாமி | 
மாம்‌ தத்ர கர்மணி நியோஜய தே:வ யேன 
ஸம்ஸாரசக்ரகஃஹனம்‌ ந புனர்விமாமி ॥ 31 ॥ 


31. ஹே ஹரனே பகுத்தறிவில்லாத முட்டாளான நான்‌ கைகளை 
உயர்த்திய வண்ணம்‌ பலமுறை உரக்கக்‌ கூவுவதை நீங்கள்‌ கேட்கவில்லையா என்ன? 


மல்ஹண ஸ்தவம்‌ 


ஓ தேவனே! மிகவும்‌ ஆழமான வாழ்க்கைச்‌ சக்கரத்தில்‌ எதனால்‌ நான்‌ மீண்டும்‌ 
நுழைய மாட்டேனோ அவ்வித வேலையைச்‌ செய்வதில்‌ என்னை ஈடுபடுத்தும்‌. 


பிறப்பிறப்புச்‌ சக்கரத்தினின்று விடுதலை அளிக்க மிகவும்‌ உருக்கமாக 
வேண்டுகிறார்‌ கவி. 


௭௭0 ANE 

எண 19௭ எள்ளி | 
சாணை எரர்‌ 

௮ 

எனகன எ ௭௭ wh: ॥ 35 ॥ 
மாயாப்ரபஸற்ஞ்சரசனாசதுரா ஸமஸ்த 

வஸ்து ப்ரபே*தாபி*துசரா ஸிவ ஸர்வகர்த்ரீ | 
ஸும்ஸாரபாறவிஷமச்சி“து:ரா நராணாம்‌ 

மோஹாந்த*காரபி*து:ரா ச தவைவ மத்தி: ॥ 32 ॥ 


32. ஹே சிவனே மாயமான பிரபஞ்சத்தை உண்டாக்குவதில்‌ திறமை, 
பலரகமான பொருள்களை சேர்த்து வைப்பது, எல்லாவற்றையும்‌ செய்யும்‌ திறமை, 
வாழ்க்கை என்னும்‌ பாசமாகிற விஷத்தை பிளப்பது, மனிதர்களின்‌ மோஹம்‌ என்னும்‌ 
இருளைப்‌ பிளப்பது முதலானவற்றிற்‌ கெல்லாம்‌ உமக்குத்தான்‌ சக்தி இருக்கிறது. 


௭ எள்‌ எண்டு - 
விண்‌ அணா 9 | 
எள்‌ ளார்‌ WTA TATE 
ஏன ஏர்‌ எனா ॥ 33 ॥ 
சி:த்த்வா ஸமஸ்தமமருப*ம்‌ ப*வபாமராமரி - 
மீஷத்ப்ரகாமமவமம்‌ ஸ்வபஃலாஸினா மே | 
தேஜோ நிதா*னமமலம்‌ ப*க₹வன்‌ ப்ரயச்ச: 
ஸர்வஜ்ஞதா யுதமமேஷகரம்‌ மிவத்வம்‌ ॥ 33 ॥ 


33. ஹே பகவானே! வெளிப்படையாகக்‌ கொஞ்சமே தெரிவதும்‌ வசப்படுத்த 
முடியாததுமான எல்லாக்‌ கெடுதல்களையும்‌, பிறப்பு இறப்பு போன்ற பல குவியல்க 
ளையும்‌ தன்‌ பலம்‌ என்னும்‌ கத்தியால்‌ களைந்து கொண்டு என்னுடைய தேஜஸின்‌ 
இருப்பிடம்‌ அழுக்கற்று இருக்க எல்லாவற்றையும்‌ அறிதல்‌, வேலை முழுவதையும்‌ 
முடித்தல்‌ போன்ற சிவபெருமானின்‌ தன்மையைக்‌ கொடும்‌. 


20 


மல்ஹண ஸ்தவம்‌ 


என என்னாள்‌ 

எச்‌ கண ர்ச்‌ எள | 
TT THT ௭ என எனின்‌ 

என்‌ க காக்கின்‌ எ ॥ 39% ॥ 
பா£லோ(அ)பி ஸம்ஸ்மரணமாத்ரமசேதனஸ்தே 

லிங்கம்‌ கரோதி ஹர பாம்ஸுமயம்‌ வினோதாசத்‌ | 
அத்யந்த தே:ற த*ன தான்ய ஸம்ருத்‌சதி*பா*4ஜி 

ராஜ்யம்‌ கரோஷி ஹதகண்டகமுன்னதம்‌ ச ॥ 34 ॥ 


34. ஹே ஹரனே! ஒரு சிறு குழந்தையும்‌ பொழுது போக்காக மண்ணாலான 
தும்‌ உயிரற்றுதுமான உம்முடைய லிங்க உருவைச்‌ செய்கின்றான்‌ எனில்‌ நீர்‌ 
(அவனை இடையூறுகள்‌ யாவும்‌ அகற்றப்பட்டதாயும்‌, மிகவும்‌ மேம்பட்டதாகவும்‌ 
உள்ளதும்‌ பரந்த தேசம்‌, பணம்‌, தானியம்‌ இவைகள்‌ நிறைந்தும்‌ உள்ள இராஜ்யத்‌ 
தைப்‌ பெறுபவனாகச்‌ செய்கின்றீர்‌. 


பொழுது போக்காக மண்ணால்‌ ஒரு லிங்கம்‌ செய்பவனும்‌ அளவிட முடியாத 
பலனைப்‌ பெறுகின்றான்‌. 


ராணா - 
எரா ௪ | 
எளி ஏறா - 
என்ர ராணா கனை ॥ 36 ॥ 


யே பாபகர்மகு:ருதல்பக*ஹேமசோர - 
ப்‌. ரஹ்மக்‌*னகோ-க்‌*னசபலாதுரபாதகாஸ்ச | 
தே நீலகண்ட: பரமேய்வரபாதஃலக்சன - 
நிர்தெள*த பாபமமிநிர்மலமமுத்‌சத*தேோசஹா ॥ 35 ॥ 


35. ஹே நீலகண்டனே எவர்கள்‌ குருவிற்குத்‌ துரோகம்‌ செய்தல்‌, 
பொன்னைத்‌ திருடுதல்‌, ஒரு அந்தணனைக்‌ கொல்லுதல்‌, பசுவைக்‌ கொல்லுதல்‌ 
போன்ற பாவச்‌ செயல்களையும்‌, சபலம்‌ அல்லது ஆவல்‌ மிகுதியால்‌ ஏற்பட்ட 
பாவங்களையும்‌ செய்தவர்களோ அவர்கள்‌ பரமேச்வரனின்‌ பாதத்தைப்‌ பணிந்ததினால்‌ 
கழுவப்பட்ட பாவங்களையுடையவர்களாய்‌ அழுக்கற்ற சந்திரனைப்‌ போன்ற சுத்தமான 
தேகத்தை உடையவர்களாக ஆகின்றனர்‌. 


21 


மல்ஹண ஸ்தவம்‌ 


அனர்‌ என்‌ எண்ணா கணு 
எனளின்‌ 14/௭௭ நாண்‌ | 
கா எச ன 
ஸர னி களனி ॥56 ॥ 


யே த்வாம்‌ விபோ* ஸவனகாலன கல்பிதேஷு 
ஸம்யக்‌:யஜஐந்தி விவிதே*ஷு மிவவ்ரதேஷு | 

தே சாதுரங்க* க*னகுங்குமபிஞ்ஜரேஷு 
வித்‌:யாத“ரீஷு விலஸந்தி குசாந்தரேஷு ॥ 36 ॥ 


36. எல்லாம்‌ வல்லவரே! எவர்கள்‌ பூஜாகாலங்களில்‌ ஏற்படுத்தப்பட்ட 
பல்வேறான சிவவிரதங்களினால்‌ உம்மை நன்கு வழிபடுகின்றனரோ அவர்கள்‌ அழகிய 
அங்க அமைப்பைப்‌ பெற்றவரும்‌ அடர்த்தியான குங்குமத்துடன்‌ கூட சிவந்த மஞ்சள்‌ 
நிறமுடைய ஸ்தனங்களுடன்‌ கூடிய வித்யாதரப்‌ பெண்டிரின்‌ மத்தியில்‌ மகிழ்கின்‌ 
றார்கள்‌. 


௮ 

எண்‌ எளி என ॥ 36 ॥ 
யத்பத்‌யதே கமலயோநிரபி*ஷ்டுவம்ஸ்தம்‌ 

ஸாக்ஷாத்‌ சதுர்பி*ரதி*நாத: முகை:₹ர்ப*வந்தம்‌ | 
த்யக்தா வயம்‌ து த*ன ஸம்ஸ்தவனக்ரியாஎ௦ு 

ப*க்திப்ரமாணமிதி ஸர்வமித:ம்‌ க்ஷமஸ்வ ॥ 37 ॥ 

37.  நான்முகனானவர்‌ உம்மை துதித்து எதை அடைந்தாரோ, உண்மையாகச்‌ 
சொன்னால்‌, அது மிகவும்‌ சக்திவாய்ந்த அவருடைய நான்கு முகங்களினால்‌ உம்மைத்‌ 
துதித்துப்‌ பெற்றது என்பேன்‌. நாங்களோவென்றால்‌ செல்வத்தைப்‌ புகழும்‌ செயல்களில்‌ 
ஈடுபட்டிருப்பவர்கள்‌. பக்திதான்‌ பிரமாணம்‌ என்று இவை யாவற்றையும்‌ மன்னித்‌ 
தருள வேண்டும்‌. 


TEMTATE TATA TT 
TETRA ளன | 
எர ௭௭ பாளர்‌ என ॥ 3௪ ॥ 


22 


மல்ஹண ஸ்தவம்‌ 


க:ங்கா£தரங்க:ஜலதெள*தஜடாகலாப 
காமாங்க*துக்‌*த*ஸிதப*ஸ்மவிபூ*ஷிதாங்கச* | 

சந்த்‌சரார்த*மமலபசணிராஜ விராஜிதாங்க* 
தேஃவாதி*தே:வ தவ பாதாயுக்‌:மம்‌ நமாமி ॥ 38 ॥ 


38. கங்கை நதியின்‌ அலைநீரால்‌ கழுவப்பட்ட சடை முடியோனே, காமனின்‌ 
உடலை எரித்த வெளுத்த சாம்பலால்‌ அலங்கரிக்கப்பட்ட உடலையுடையோனே, 
பிறைமதி, சூலம்‌, நாகப்பாம்பு இவைகள்‌ அலங்கரிக்கும்‌ உடலையுடையவனே, தேவர்க 
ளுக்கெல்லாம்‌ பெருந்தலைவனே உம்முடைய இருபாதங்களை வணங்குகின்றேன்‌. 


qT ATTA Teed | 
ள்ளன ஏராள எரர்‌ கேள்‌ | 

எக எ எக ரான ॥ 3 ॥ 
ஸ்தோத்ரம்‌ மயா க்ருதமித:ம்‌ ப4வதோ க£கணேன 

வ்ருத்தைர்வஸந்ததிலகைய்மிவ மல்ஹணேன | 
ஆயாஸமத்ர ப*க*வன்‌ க*திசதம்‌ து:ருக்தம்‌ | 

ப*க்தி ப்ரமாணமிதி ஸர்வமித:ம்‌ க்ஷமஸ்வ ॥ 39 ॥ 


39. ஹே சிவபெருமானே! உம்முடைய கணமான மல்ஹணனான என்னால்‌ 
இந்த துதியானது வஸந்த திலகமெனும்‌ விருத்தத்தில்‌ செய்யப்பெற்றது. ஹே இறை 
வனே! இதில்‌ (உங்களுக்கு) ஏற்பட்ட க’ளைப்பையோ அல்லது கூறப்பட்ட கடுஞ்சொற்‌ 
களையோ (என்‌) பக்தி தான்‌ பிரமாணம்‌ என்றெண்ணி இவை எல்லாவற்றையும்‌ 
மன்னித்தருளும்‌. 


23 


